GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14. 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[ Price : Re. 0 . 80 Paise . 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


urus 


கமயே வெடி 


வல்லும் 


No . 204A ] 


சென்னை , திங்கட்கிழமை, ஜூன் 11, 2018 
வைகாசி 28 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2018 - ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 11 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 23/2018 


குறுந்தலைப்பு 
மற்றும் 
தொடக்கம் . 


1882 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வனச் சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கான 

ஒரு சட்ட முன் வடிவு 
இந்தியக்குடியரசின் அறுபத்து ஒன்பதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்ற பேரவையினால் 

பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுவதாகுக : 
1 . (1) இந்தச் சட்டம் , 2018 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வனத் (திருத்தச் ) சட்டம் என்று 

வழங்கப்படும் . 
( 2) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1882 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வனச்சட்டத்தின் 2 - ம் பிரிவில் , “ மரம் ” என்பதற்கான பொருள் தமிழ்நாடு சட்டம் 

வரையறைக்குப் பதிலாக , பின்வரும் பொருள் வரையறை மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 
“ மரம் ” என்பது அடிமரங்களையும் புதர் செடிகளையும் உள்ளடக்கும் ." 


2 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


V / 1882 . 


[ 1 ] 


204A- Ex -IV - 1 - T 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விபரவுரை 


1927 - ஆம் ஆண்டு இந்திய வனச்சட்டத்தின்படி ( மையச்சட்டம் XVI/1927 ) மரத்தை 
வெட்டிச் சாய்த்து அல்லது கொண்டு செல்வதற்கு அனுமதி தேவைப்படுவதிலிருந்து 
வனம் அல்லாத பகுதிகளில் வளர்ந்துள்ள மூங்கில் மரத்திற்கு விதிவிலக்கு அளிக்கும் 
பொருட்டு " மரம் " என்ற பொருள் வரையறையிலிருந்து " மூங்கில் மரங்கள் என்ற 
சொல்லை விட்டு விட்டு ஒன்றியத்து அரசு 2017 - ஆம் ஆண்டு இந்திய வனத் (திருத்தச் ) 
அவசர சட்டத்தை ( மைய அவசரச் சட்டம் 6 / 2017 ) சாற்றம் செய்திருக்கிறது . 


2 . 1927 - ஆம் ஆண்டு இந்திய வனச்சட்டத்தில் செய்யப்பட்டுள்ள மேற்சொன்ன 
மாற்றத்திற்கு ஒத்தியைவாக , 1882 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வனச் சட்டத்தில் ( தமிழ்நாடு 
சட்டம் V /1882 ) " மரம் " என்ற சொல்லுக்கான பொருள் வரையறையிலிருந்து “ மூங்கில் மரங்கள் " 
என்ற சொல்லை விட்டுவிடுவதற்கு மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது . 


3 . இந்தச் சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவுக்கு செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 


திண்டுக்கல் சி . சீனிவாசல், 
வனத்துறை அமைச்சர் . 


கி . சீனிவாசன் , 
செய லாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


